தமிழ்நாடு அரசு 

2022 


ந 


எழுது 


வாய்மை 


எண் 33 ] 


श्र 


சு 


வெல்லும் 


III - 1a- ( 33 ) ( T Sup ) -1 


தமிழ்நாடு அரசிதழ் 

ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


( Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ .0.80 காசு 


சென்னை , புதன்கிழமை , ஆகஸ்ட் 17 , 2022 
ஆவணி 1 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 

பகுதி III— பிரிவு 1 ( a ) இன் இணைப்பு 

அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழில் துறை 
அறிவிக்கைகள் 

[ அரசாணை ( நிலை ) எண் . 94 , தொழில்கள் ( MME1 ) த் துறை , 09 மே 2022. ] 

1957 ஆம் ஆண்டு சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் ( மேம்படுத்துதலும் , முறைப்படுத்துதலும் ) சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 67/1957 ) 
15 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு 1959 ஆம் ஆண்டு சிறு கனிமங்கள் 
சலுகை விதிகளில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . அவையாவன : 


திருத்தங்கள் 


மேற்சொன்ன விதிகளில் , 

( 1 ) விதி 2 - இல் , பகுதி ( 5 - A ) வுக்குப் பின்னர் பின்வரும் பகுதி சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் , அதாவது : 

( 5 - AA ) " கிரானைட் கழிவு ” என்பது அளவில் 15 செ.மீ. x 10 செ.மீ. க்கும் குறைந்தளவிலான பரிமாணங்களையுடைய , 
கிரானைட் பாளமாக விற்பனை செய்யப்படுவதற்குரிய இயல்பற்ற , சாலை அமைப்பதற்கான சரளைக் கல்லாகப் பயன்படுத்தக்கூடிய , 
செயற்கை மணல் தயாரிப்பதற்காகவும் அல்லது ஏனைய யாதொரு நோக்கத்திற்கான மூலப்பொருள் என பொருள்படும் " . 

( 2 ) விதி ( 8 - A ) இல் , துணை விதி ( 12 ) -க்குப் பின்னர் , பின்வரும் துணை விதி சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் , அதாவது : 

" ( 13 ) கிரானைட் கழிவு , மாவட்ட ஆட்சித்தலைவரின் அனுமதியுடன் சாலை அமைப்பதற்கான சரளைக் கற்களாக அல்லது 
செயற்கை மணல் தயாரிப்பிற்காக அல்லது ஏனைய யாதொரு நோக்கத்திற்காக விற்பனை செய்யப்படலாம் , கழிவுக்கான உரிமக் கட்டணம் 
டன் ஒன்றுக்கு ரூ .100 / - ( ரூபாய் நூறு மட்டும் ) " ஆகும் . 


[ அரசாணை ( நிலை ) எண் . 95 , தொழில்துறை , 09 மே 2022. ] 

1957 ஆம் ஆண்டு சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் ( மேம்படுத்தலும் , முறைப்படுத்தலும் ) சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 67/1957 ) 
15 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு 1959 ஆம் ஆண்டு 
சிறு கனிமங்கள் சலுகை விதிகளில் பின்வரும் திருத்தத்தை இதனால் செய்கிறார் . 


[ 1 ] 


2 


திருத்தம் 

மேற்சொன்ன விதிகளில் , விதி 12 - இன் , துணை விதி ( 2 - A ) - இல் பகுதி ( f ) - இல் , பின்வரும் வரம்பு நிபந்தனை சேர்த்துக்கொள்ளப்பட 
வேண்டும் , அதாவது : 

" ஆனால் இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அல்லது மாநில நெடுஞ்சாலைகள் அல்லது இருப்புப் பாதைகளின் 
திட்டப்பணிகள் உள்ளிட்ட யாதொரு உண்மையான பொது நோக்கத்திற்காக அனுமதிக்கான கால அளவு , ஓராண்டிற்கு மிகாமல் இருக்க 
வேண்டும் . " 


எஸ் . கிருஷ்ணன் , 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


ந . அருள் , 

இயக்குநர் ( மு.கூ.பொ. ) 

தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி ( மொழிபெயர்ப்பு ) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


